APRIL/MAY 2028 


CTA31/BTA31 — இலக்கியம்‌ - 8 
சமயப்பாடல்களும்‌ சிற்றிலக்கியங்களும்‌ ஒப்பிலக்கணம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ — (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
சீர்காழியைக்‌ குறிக்கும்‌ வேறுபெயர்களைக்‌ கூறுக. 


கருநாவு] கரன்‌ பாடிய முதல்‌ திருத்தலத்தின்‌ 
பெயரினைக்‌ கூறுக. 


3. அமலனாதிபிரான்‌ என்னும்‌ நூலைப்‌ பாடியவர்‌ யார்‌? 
4. ஆண்டாள்‌ பாடிய இரண்டு நூல்களைக்‌ குறிப்பிடுக. 


5. குமரகுருபரர்‌ அம்மனைக்‌ குழந்தையாகப்‌ 
பாவித்துப்பாடிய நூலினை எழுதுக. 


6. கலம்பகம்‌ - அறிப்பு வரைக. 
7. திருவண்ணாமலையின்‌ சிறப்பு யாது? 


8. கச்சியப்ப முனிவர்‌ பாடிய தூது நூலின்‌ பெயரை 
எழுதுக. 


9.  மரியன்னையைப்‌ புகழ்ந்து பாடிய கலம்பகத்தின்‌ 
பெயரினைத்‌ தருக. 


10. குணங்குடி மஸ்தான்‌ போற்றிப்பாடிய தலம்‌ யாது? 
4024 


11: 


12; 


18. 


14. 


பகுதி ஆ-- (5 ௬ 5- 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) சம்பந்தர்‌ இறைவனின்‌ தோற்றத்தினை எங்ஙனம்‌ 
சிறப்பித்துப்பாடுகின்றார்‌? 


(அல்லது) 
(ஆ) சுந்தரர்‌ இறைவனிடம்‌ வேண்டுவனவற்றைக்‌ 
குறிப்பிடுக. 


(அ) ஆண்டாள்‌ குயிலிடம்‌ உரைத்த செய்திகளை 


எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) பெருமாளின்‌ திருமேனியழகினைத்‌ 
திருப்பாணாழ்வார்‌ பாடல்‌ வழி விளக்குக. 
(அ) மதுரை மீனாட்சியம்மனின்‌ சிறப்புகளைக்‌ 
குறிப்பிடுக. 
(அல்லது) 


(ஆ) மரியன்னையின்‌ புகழைக்‌ கலம்பகத்தின்‌ வழி 
விளக்குக. 


(அ) கார்த்திகை விளக்கு, தடமுடியில்‌ இலங்கும்‌ 
அண்ணாமலை என்று . போற்றும்‌ காரணத்தினை 
விளக்குக. 

(அல்லது) 


(ஆ) சிவப்பிரகாசர்‌ தம்‌ கவிதைவழிப்‌ புலப்படுத்தும்‌ 
கருத்துக்களைக்‌ கூறுக. ட்‌ 


2 4024 


15. 


16. 
17. 
18. 
19. 


20. 


(௮) குணங்குடி மஸ்தான்‌ சாகிபு 
£றைவனைப்போற்றும்‌ விதத்தினைப்‌ பாடல்வழி 
கூறுக. 
(அல்லது) 
(ஆ) குணங்குடியாரின்‌ பக்தித்திறத்தினை எழுதுக. 
பகுதி இ-- (3 10 - 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளி. 


கோளறு பதிகத்தின்‌ 


திருஞானசம்பந்தர்‌ பாடிய 
சிறப்புகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


திருப்பாணாழ்வார்‌ இறைவனைத்‌ திருவடி முதல்‌ 
திருமுடிவரை போற்றிப்பாடும்‌ திறத்தினை: விவரி. 


குமரகுருபரர்‌ மீனாட்சியம்மனின்‌ சிறப்புகளாகக்‌ கூறும்‌ 
செய்திகளைக்‌ கட்டுரையாக எழுதுக. 


திருவண்ணாமலையின்‌ சிறப்புகளையும்‌ 
பெருமைகளையும்‌ சிவப்பிரகாசர்‌ வழி நின்று விளக்குக. 


குணங்குடியார்‌ குறிப்பிடும்‌ பிரமப்பொருள்‌ மற்றும்‌ 
யோக நிலையினைச்‌ சான்றுடன்‌ விவரி. 


8 ்‌ 4624 


